. இருவாமாத்தூர்‌-கெளமார சபை வெளியீடு-89, 
| அதனி சபை மவள்ட ட்ப 


சிவமயம்‌. 


இல்லைபாதி- நெல்லைபாதி 


ஆளியர்‌ : 
மகான்‌-வண்ணச்சரபம்‌ 
அருள்மிகு- தண்டபாணி சுவாமிகள்‌. 


அருள்மிகு - தண்டபாணி சுவாமிகள்‌ விழா 
நினைவு மலர்‌, 


உ 
சிவமயம்‌. 


தில்லைபாதி- நெல்லைபாதி 


ஆசிரியர்‌ : 
மகான்‌-வண்னச்சரபம்‌ 
அருள்மிகு - தண்டபாணி சுவாமிகள்‌ 
திருவாமாத்தூர்‌. 


க 


8167-ல்‌ சென்னை-விீருகம்பாக்கம்‌ 
ஆவிச்சி உயர் நிலைப்பள்ளியில்‌ 
அருள்மிகு - தண்டபாணி சுவாமிகள்‌ விழா 
நிகழ்ந்தபோது 
திருமுருக - கிருபானந்த வாரியார்‌ சுவாமிகள்‌ அவர்களால்‌ 
வெளியிடப்பட்ட மலர்‌. 


பொருளுதவியாளர்‌ : 
விழுப்புரம்‌-8ழ்ப்பெரும்பாக்கம்‌ பொறிக்கலை காண்டிராக்டர்‌ 
இரு. V. சண்முகம்‌ பிள்ளை அவர்கள்‌ குமாரர்‌ 
நகராட்‌ச பொது மராமத்து இலாகா காண்டிராக்டர்‌ 
திரு. 5. தண்டபாணி அவர்கள்‌ 


உண்‌ 


ர] 


உ 
குருவே துணை, 
முன்னுரை. 
வெண்பா. 


தில்லையொரு பாதி திருநெல்லை பாதியென 

அல்லையவிர்‌ கண்டத்‌ தரன்தலத்தின்‌-எல்லையில்சீர்‌ 
பப்பாதிப்‌ பாட்டிலுறப்‌ பாடல்ஐம்பத்‌ தொன்றில்விண்டான்‌. 
கைப்பாற்றண்‌ டம்புணைம கான்‌, 


இந்தத்‌ துதநூல்‌, சோழ நாட்டுக்கும்‌ பாண்டி நாட்டுக்கு 
தொடர்புகொண்டு, ஆங்கு நிலவும்‌ சிவபிரான்‌ றிருவருளை விளக்கி, 
வேறுபிரிக்க முடியாதபடி ஒரு பாட்டின்‌ முற்பாதியில்‌ தில்லைத்‌ தலத்‌ 
இனை விளக்‌, அத்தலத்துப்‌ பெருமானுடையது தலம்‌ தில்லையே 
என்ற சொல்லைத்‌ தனிச்‌ 8ரிற்காட்டிண்‌, அத்தனிச்சரின்‌ பொருளையே 
எடுப்பாகக்கொண்டு, பிற்பாதியில்‌ இருநெல்வேலியின்‌ சிறப்பைக்‌ 
கூறி அந்தப்‌ பெருமானிடம்‌ நெல்லையே என்று முடிக்கும்‌ முறையில்‌ 
ஒவ்வொரு பாடலும்‌ அமைந்துள்ளது. 

என்னை ? தில்லையே நாதன்‌ இடம்‌ எனவும்‌, நாதனிடம்‌ 
நெல்லையே எனவும்‌ கண்டுகொள்க. 


பாட்டின்‌ தொகையும்‌ நூறு என்ற அளவிலின்றி அதன்‌ பாதி 
யான ஐம்பதின்மேல்‌ ஒரு பாட்டுடையதாய்‌ இயற்றப்பட்டுள்ளது 
ஐம்பத்தொன்று என்ற எண்‌ ஒப்பற்றது. அக்கரங்கள்‌ (வடமொழி 
யில்‌) ஐம்பத்தொன்று. நடராசமூர்த்தம்‌ கெ எண்ணின்‌ றந்த உட்‌ 
பொருளை உடையது.  ““அகரமுதலே எனக்குலவும்‌ ஐம்பத்‌ 
தொன்றாம்‌ அக்கரமும்‌ ?” என்பர்‌ இந்நூலியற்றிய சுவாமிகள்‌ பழனித்‌ _ 
இருவாயிரம்‌ பிள்ளை த்தமிழில்‌. சிதம்பரச்‌ சக்கரம்‌ ஐம்பத்தொரு எழுத்‌ _ 
இனைக்கொண்டது, அருணகிரிநாத வாயிற்‌ “கந்தரநுபூதி 
நூல்‌ ?” ஐம்பத்தொரு பாடலையுடையது. ££ அகரமுதலென நிலவும்‌ 
ஐம்பத்தொர்‌ அக்கரமும்‌”” என்பதும்‌ இக்கருத்தேயாம்‌. A 

இந்நூல்‌ கடைச்சங்கப்‌ புலவர்களிற்றலைமைபெற்ற நற்ரேர்‌ 
** தயிலைபாதி, காளத்தி பாதி? என்று பாயுள்ள நூலை ஓட்டி 
யமைந்தது. காளத்தி “பூலோக கைலாயம்‌?” எனப்‌ போற்றப்‌ 
பெறுவது, இருதலமும்‌ ஓத்த முறையாற்‌ சிறந்ததுபற்றி ஒரே கவி 
யில்‌ இரண்டையும்‌ கலந்து பாடினர்‌. அதுபோன்று, ஐம்பெருஞ்‌ 
சபைகளில்‌ செம்பொன்‌ அம்பலம்‌ என்றசொல்‌ பொன்னுக்கும்‌, 


| 
| 
| 


தாம்பிரத்துக்கும்‌ ஒப்புமையாயதுபோல்‌ இரு சிறப்புமுடைய இல்லை 
நெல்லைத்தலங்களை இணைத்துக்‌ கூறினர்‌ சுவாமிகள்‌. 
நற்ரேர்‌, கயிலை பாதி, காளத்தி பாதி நூல்‌ பாடினரென்ற 
கருத்தை இந்நூல்‌ ஆசிரியரான தண்டபாணி சுவாமிகள்‌ தாமியற்றிய 
புலவர்‌ புராணம்‌ நற்‌8ரர்‌ சருக்கத்நில்‌ (21 சருக்கம்‌) கவி 7-ல்‌ “தூயக 
யிலையுங்‌ காளத்தியுங்‌ கலந்தோர்‌ துதிப்பனுவல்‌ சொல்லிவைத்தான்‌?? 
என்று கூறுகின்றனர்‌. 
இவர்‌ பாடிய பாட்டெழுதிய ஏட்டுப்‌ புத்தகமே ஐம்பதுவரை 
யுளது, மொத்தப்பாடல்‌ ஐம்பதாயிரத்தின்‌ மேற்பட்டவையாம்‌. இவை 
யாவும்‌ ஒரேதடவையிற்‌ பாடியும்‌, அவராலேயே அழகுற எழுதப்‌ 
“பெற்றவை. அதிற்கண்டதே இந்தத்‌ நில்லைபாதி நெல்லைபாதி நூல்‌ 
1 ஆகும்‌ 
| பாதப்பாட்டில்‌ இரு தலத்தையும்‌ இணைத்துப்‌ பாடுவதில்‌ 
| நற்கீரரும்‌ சுவாமிகளும்‌ இன்பங்கண்டிருப்பர்போலும்‌. தில்லை, 
| நெல்லை, பொற்சபை, செம்பொன்சபை என்றும்‌, கயிலையும்‌ காளத்தி 
| யும்‌ ஒப்பானதையும்‌ பெருமான்‌ உரு ஒன்றில்‌ வெசத்தியான இரு 
\ 
| 
1 


வடிவின்‌ ஒன்றிப்பையும்‌, சோழ பாண்டிய மன்னர்‌ தமிழை வளர்த்த 
முறையில்‌ இருநாட்டின்‌ ஒற்றுமையும்‌ போன்ற பல இனிய பண்‌ 
பினைக்கண்டு இப்படிப்‌ பாடினர்போலும்‌ எனக்கருத இடமிருக்கிறது. 
1... பாதி என்ற முறைக்கேற்ப ஐம்பதளவில்‌ முடித்தனர்போலும்‌. 
| ௨௨ இதன்‌ கருத்தை விளக்குமுறையில்‌ சிறு குறிப்பும்‌ அமைக்கப்‌ 
பட்டிருப்பதால்‌ படிப்பவர்‌ பொருளையறியத்‌ துணைபுரியும்‌. பொது 
வாகப்‌ பாடல்கள்‌ எளிய நடையில்‌ உள்ளதேயாம்‌. 

.... இந்நூலின்‌ அருமை உணர்ந்து பதித்து ஸ்ரீ தண்டபாணி சுவாமி 
கள்‌ விழாவில்‌ வழங்கியவர்‌ விழுப்புரம்‌ நகராட்சி பொது மராமத்து 
இலாகா காண்டிராக்டர்‌ இரு. 8. தண்டபாணி அவர்களாவர்‌. 
அவர்களுக்கும்‌, அவரைச்‌ சார்ந்தவர்களுக்கும்‌ எல்லா நலமும்‌ 
உண்டாக அருளுமாறு முருகக்கடவுளையும்‌, ஸ்ரீ தண்டபாணி சுவாமி 
களையும்‌ வேண்டி வாழ்த்துகிறேன்‌. 
| இன்னணம்‌, 
சுவாமிகள்‌ பெயரர்‌ 


கெளமார மடாலயத்‌ தலைவர்‌, 
இருவாமாத்தூர்‌. 


8-1-1967. 
A ழை 


க்‌ 3 

தல உ 
த 

கதுப்பு ப. ஆறின்‌ 


க ர்ழுப்புழ் ] ்‌ தி. செ. முருகதாச ஐயா, 


ட 


பதிப்புரை. 

ooo ன 
இந்நூலை இயற்றிய ஆசிரியர்‌ மகான்‌-வண்ணச்சரபம்‌ அருள்‌ 
மிகு-தண்டபாணி சுவாமிகள்‌ என்ற பெரியாராவர்‌. இவர்‌ 
இருநெல்வேலியில்‌ சைவ வேளாண்‌ மரபில்‌ 1838-ல்‌ அவதரித்து, 
இளமைமுதல்‌ முருகன்‌ இருவருளால்‌ வேற்பூசைசெய்து, ஆறெழுத்‌ 
தருமறை செபித்து, தமிழ்க்‌ கவிகள்‌ பாடும்‌ இறன்‌ வாய்க்கப்பெற்று, 
புலவர்‌ புராணம்‌, தமிழலங்காரம்‌, அறுவகை இலக்கணம்‌ என்பன 
போலும்‌ நூல்கள்‌ இயற்றினர்‌. தலசேவை செய்யும்‌ காலத்து ஆங்‌ 
காங்குள்ள இறைவன்மீது பாடிய தோத்திர நூல்கள்‌ பலவாகும்‌. 
இவ்வாறு இவரால்‌ பாடப்பெற்றவைகளைத்‌ தாமே பனையோலைச்‌ 
சுவடியில்‌ எழுதியும்‌ வைத்தனர்‌. அவைகளுள்‌ தற்போது ஐம்ப 
தாயிரத்‌தற்கும்‌ மேற்பட்ட பாடல்கள்‌ பாதுகாப்பிலுள்ளன. செல்லு 
மிடங்களில்‌ 8வகருணையை வளர்த்தார்‌, இவரிடம்‌ பாடம்‌ கேட்டும்‌, 
உபதேசம்‌ பெற்றும்‌ பயன்பெற்றவர்‌ பலராவர்‌. சமய பேதமின்றித்‌ 
இகழ்ந்த இவர்‌ இறுதியில்‌ இருவாமாத்தூர்ச்‌ வெதலத்தில்‌ தங்கித்‌ 

தவம்புரிந்து 1898-ல்‌ அருட்சமாதி கொண்டனர்‌. 


இவர்‌ நால்களை வெளியிட ஓர்‌ குழுவமைத்துச்‌ செயல்பட்டு 
வருகிறது. அம்முறையில்‌ நூல்‌ வெளியீட்டுக்‌ குழுத்தலைவரான 
வீழுப்புரம்‌ ஈகராட்‌ மன்றத்தலைவர்‌ டாக்டர்‌ இரு. D. தியாகராசன்‌ 
அவர்கள்‌ விரும்பியவாறு இந்நூலைத்‌ தம்‌ பொருட்செலவில்‌ வெளி 
யிட முன்வந்த அன்பர்‌ விழுப்புரம்‌ பொறிக்கலை காண்டிராக்டர்‌ இரு. 
3. சண்முகம்‌ பிள்ளை அவர்கள்‌ குமாரரும்‌, நகராட்சி பொது 
மராமத்து இலாகா காண்டிராக்டருமான விழுப்புரம்‌ 8ழ்ப்பெரும்‌ 
பாக்கம்‌ இரு. 8. தண்டபாணி அவர்களாவர்‌. அவர்கள்‌ தொண்‌ 
டினைப்‌ பாராட்டுவதோடு அவர்களுக்கும்‌, அவர்கள்‌ குடும்பத்தின 
ருக்கும்‌ முருகப்பெருமான்‌ இருவருள்‌ மேன்மேலும்‌ உண்டாவதாக 
என வாழ்த்த வேண்டுவேனாக. 


அன்பன்‌, 
இருவாமாத்தூர்‌, வித்துவான்‌. தி. மு. சங்கரலிங்கம்‌, 
விழுப்புரம்‌. | தமிழாசிரியர்‌, 
8—1—1967 கெளமாரமடாலயம்‌. 


குட்ட 


x 


NH 


மகான்‌-வண்ணச்சரபம்‌ 


அருள்மிகு-தண்டபாணி சுவாமிகள்‌ 
28-11-1839. 5-7-1898 


உ 
சிவமயம்‌, 


தில்லைபாதி - நெல்லைபாதி 


1 


காப்பு - வெண்பா. 
பாண்டரங்கங்‌ கண்டுதில்லை பாதிநெல்லை பாதிசொல்லி 
வேண்டலெய்தத்‌ தூண்டல்‌ விகாயகனும்‌--நீண்டவடி 
வேலோனும்‌ ஆனி விழாச்சேவை வேண்டிவரும்‌ 
மேலோர்‌ பதத்துகளு மே. 


நூல்‌. 
வெண்பா. 
பூதலமும்‌ மீதலமும்‌ போதின்மறைப்‌ புங்கவனும்‌ 
தரனும்‌ போற்றுஇருத்‌ இல்லையே--நாதனிடம்‌ 


கோடிகலம்‌ நீடுதென்றற்‌ குன்றுதவு செந்தமிழால்‌ 
ஈடில்வள மார்ந்தநெல்லை யே. 


பத்தர்களும்‌ முத்தர்களும்‌ பாவலரும்‌ காவலரும்‌ 
சித்தர்களும்‌ நத்துஇருத்‌ இல்லையே--அத்தனிடம்‌ 
பஞ்சா யுதனேர்‌ பலர்வாழும்‌ பான்மையினால்‌ 
எஞ்சாத ஈீர்கொள்நெல்லை யே. 


நீதி மறையோர்‌ நெருங்குதலால்‌ நித்தநித்தம்‌ 
ததிலறம்‌ ஓங்குஇருத்‌ இல்லையே ஆதியிடம்‌ 
செந்நா வலரும்‌ இருவேடத்‌ தொண்டர்களும்‌ 
எந்நாளும்‌ மன்னுநெல்லை யே. 


1 


2 


வாசவனும்‌ வேதியனும்‌ மாயவனும்‌ மற்றனைய 

தேசர்‌ எவருமெச்சும்‌ இல்லையே ஈசனிடம்‌ 
கானவர்போற்‌ பல்லுயிர்கட்‌ காஇஅவற்‌ னூன்‌ அருந்தும்‌ 
ஈனருக்கா காதநெல்லை யே 


பையரவத்‌ தாள்முனியும்‌ பர்ய்புலிக்கால்‌ மாதவனும்‌ 1 
செய்யகஇ பெற்றுயர்ந்த இல்லையே ஐயனிடம்‌ நீ 
தாம்பிரமன்‌ றாடும்‌ சரணமே தஞ்சமென்று 

யாம்பிறந்த்‌ தாயகெல்லை யே. 5 


அல்லல்‌ வீனையைவென்றிட்‌(டு) ஆனந்த வீட்டினிடம்‌ 
செல்லவிழை வார்புகழும்‌ இல்லையே ௩ல்லனிடம்‌ 
விண்ணும்மண்ணும்‌ நொந்து வெறுப்பன செய்‌ வாரைவெல்சர்‌ 
எண்ணுமவர்‌ வாழுநெல்லை யே. 6 


கீர்த்தி அறம்பெருமை கேடில்முத்து என்பவற்றைச்‌ 
சேர்த்தகத்இல்‌ நல்கவல்ல இல்லையே மூர்த்தியிடம்‌ 
செந்திருவும்‌ வெண்திருவும்‌ சேர்ந்துவிளை யாடுகையால்‌ 
இக்திரனூர்‌ ஒல்குநெல்லை யே. ர்‌ 


பாரணங்கு வாழும்‌ பரிசே நனிவிழைவார்‌ 

இரர்வந்து போற்றிசைக்கும்‌ இல்லையே--வீரனிடம்‌ 

காரார்‌ பொதியைக்‌ கலசமுனி வன்தவம்போன்‌ (ற] 

ஏரார்‌ பொருநைநெல்லை யே. 8 


புத்தர்முத லோர்வரினும்‌ புண்ணியவெண்‌ ணீறணியும்‌ 
சித்தமுண்டா கத்‌இகழும்‌ இல்லையே அத்தனிடம்‌ 
பொங்காழி யன்ன புனிதத்‌ தவத்தோரை 

இங்கா தரிக்குநெல்லை யே. 9 


சுத்தபர ஞானச்‌ சுகமடைந்த தூயோர்கள்‌ 
இத்தனந்தம்‌ செய்தஇருத்‌ இல்லையே நித்தனிடம்‌ 


3 


கண்டிகையும்‌ நீறும்‌ கவினப்‌ புனைவார்க்கே 
எண்திருவும்‌ நல்குகநெல்லை யே. 10 


பக்கலுறை வார்களொடு பல்கோடி ருத்திரரும்‌ 
செக்கரெனக்‌ கூத்தாடும்‌ இல்லையே !--ஈக்கனிடம்‌ 
கண்ணிஅறி யாராக்‌ கருமமே தெய்வமென்றன்‌(ற) 
எண்ணினரைக்‌ காய்ந்தநெல்லை யே. 11 


மாற்றரிய பொற்பணியும்‌ மாமணியும்‌ மான்மதச்செஞ்‌ 
சேற்றமிழும்‌ வீதியுடைத்‌ இல்லையே--ஆற்றலது 
கூற்றனைக்கொன்(று) அன்றோர்‌ குழவியினைக்‌ காத்தபிரான்‌ 
ஏற்றருந்தச்‌ செய்தநெல்லை யே. 12 


வல்ல புலவோரும்‌ மாதவரும்‌ வந்துவந்து 

இல்லனைத்தும்‌ பெற்றுவக்கும்‌ இல்லையே--நல்லதலம்‌ 
தோணான்‌ ஜெராகத்‌ தும்பியொன்றைக்‌ கொன்றுரித்த 
ஏணார்‌ மருவுநெல்லை யே. 13 


பொன்னை விழையாதார்‌ புந்திலம்‌ போல்வளரும்‌ 
தென்னையொடு வாழைமலி இல்லையே--முன்னையிடம்‌ 
மூங்கு லொடுகரும்பு முத்துகுக்கக்‌ கண்டுவிண்ணோர்‌ 
ஏங்கியசீர்‌ ஓங்குநெல்லை யே. 14 


கந்தை முறிக்கும்‌ கடகளிறூர்‌ காவலவர்‌ 

சிந்தையொல்க நீடுசெல்வத்‌ இல்லையே நிந்தையில்லூர்‌ 
பந்தைநிகர்‌ கொங்கையுமை பார்க்கப்‌ பரதமுயன்‌(ற) 
எந்தைவளர்‌ ன்றநெல்லை யே. னு 


கற்றணுகும்‌ பாவலரைக்‌ காசினியும்‌ காணநுகர்‌ 
சிற்றம்‌ பலம்‌ குலவும்‌ இல்லையே--௩ற்றகைய(து) 
ஆனந்தச்‌ செப்புமன்றில்‌ ஐம்முகத்தான்‌ ஆகக ந 
ஈனக்‌ தவிர்ந்தநெல்லை யே. ர்‌ 


4 


பன்முறையும்‌ கூடிப்‌ பலவாப்‌ பயப்படுத்தும்‌ 
சென்மவினை 8ர்க்குமெழில்‌ இல்லையே--௩ன்‌ மையது 
போயத்தம்‌ கூப்பினர்க்குப்‌ போராழி பும்‌ &, 
ஈயத்‌ தகுந்தநெல்லை யே. 


ஆரியரும்‌ விண்ணோர்‌ அனைவோரும்‌ அன்றுவப்பத்‌ 
தேரிழுத்த பாட்டணியும்‌ இல்லையே--8ரியது ' 
விண்டோய்‌ தருக்குலங்கள்‌ வெட்கவளர்‌ வேய்‌அடிவாழ்‌ 
எண்டோட்‌ பரமர்நெல்லை யே. 18 


சந்திரனும்‌ சூரியனும்‌ தக்கன்மகத்‌ தூ(டு) உதிரம்‌ 

சிந்தியழ வென்றபிரான்‌ இல்லையே--முந்‌இயது 
வேறினையொன்‌ நின்றிஎதிர்‌ வெய்யமுயல்‌ மீதிலரன்‌ 
ஏறி௩டம்‌ ஆடுநெல்லை யே. 19 


நன்னாக ரீகமெய்தி நராய்நரிபோன்‌ (று) ஊன்‌ எலும்பு 
இன்னாதார்‌ வேண்டுமெழிற்‌ நில்லையே- என்னாசை 
எட்டு வகைப்பொருளும்‌ ஈசனே என்றறிந்தார்க்‌(கு) 
இட்டுவப்பார்‌ வாழுநெல்லை யே. 21 


நாரணனும்‌ நான்முகனும்‌ நந்துஇன்ற நாள்வரினும்‌ 
8ரணமெய்‌ தாததருத்‌ இல்லையே காரணனுர்‌ 

தாயார்‌ வயிற்றிலின்னம்‌ சந்ததியா கும்துயரம்‌ 

ஏயார்‌ பிறக்குநெல்லை யே. 21 


மோகாந்த காரம்வந்து மூடா தொழியும்வண்ணம்‌ 

தேகாபி மானம்வீட்டார்‌ இல்லையே--சாகானூர்‌ 

பந்தாடு மாதர்‌ பனிவேர்‌ அரும்புநுதல்‌ 

இந்தா விளங்குகெல்லை யே, 22 
வந்த படிபாடும்‌ வாயுடைய மாதவர்தம்‌ 


செந்தகைய பாடல்மலி தஇல்லையே--நந்தலில்லூர்‌ 


~~ 


ப 


5 


ஆத முனிக்கோன்‌ அடியார்க்‌(கு) அடிமைசெய்யா 
ஏதிலார்போற்‌ றாதநெல்லை யே. 23 


ஜ்ள்ளமின்றி வானிற்‌ கரைந்தார்‌ கனிதமிழாம்‌ 

தேள்ளமுத்ச்‌ 8ர்மணக்கும்‌ இல்லையே வள்ளல்கொள்ளூர்‌ 
- தென்னர்கீளிற்‌ கூனிமிர்ந்த 8ரியன்தான்‌ செய்தபணி 

இன்னம்‌ இலகுநெல்லை யே. 24 


இங்கணிகர்‌ சங்கத்‌ இரளுலவும்‌ வாவிதொறும்‌ 

செங்கமலம்‌ பூத்ததிருத்‌ இல்லையே--சங்கரனூர்‌ 

முத்தாரம்‌ காட்டும்‌ முகழ்முலையார்‌ மோகமிஞ்சி 
எய்த்தாரும்‌ ஏத்தும்நெல்லை யே. 2 


மக்கள்‌ உருவ மரையனையார்‌ இன்றிஎந்தத்‌ 

இக்கவரும்‌ போற்றுமணித்‌ இல்லையே--மிக்கதலம்‌ 
பாற்றுணவு கொள்வார்‌ பகையாய பத்தர்கெஞ்சில்‌ 
ஏற்றுலவும்‌ ஈசன்நெல்லை யே. 26 


மங்களமும்‌ நல்ல மணமும்‌ மகத்துவமும்‌ 

இங்கள்தொறும்‌ காட்டுகின்ற இல்லையே--அங்கணர்ஊர்‌ 
தங்கமொல்கும்‌ அக்கும்‌ தவளமுழு நீறுமணி 

எங்களபி மானநெல்லை யே. 27 


பார்த்தன்‌ அடித்ததற்குப்‌ பாசுபதம்‌ ஈந்தும௫ழ்‌ 

தீர்த்தர்‌ மருவுதிருத்‌ இல்லையே--8ர்த்ததாம்‌ 

வெட்டும்‌ இடையனுக்கு மேலுலகில்‌ மேவுமெய்ச்ர்‌ 
இட்டுவப்பார்‌ உற்றநெல்லை யே. 23 


அங்கடைந்த ஆனந்தத்‌ தால்‌அவச மா௫என்றும்‌ 
செங்கண்டேடு மால்‌டக்கும்‌ இல்லையே--புங்கவரூர்‌ 
வண்ணஇதழ்க்‌ காந்து மஇத்தாய்‌ வழங்கறத்தால்‌ 
எண்ணருஞ்சீர்‌ தோய்ந்தநெல்லை யே. 29 


6 


பல்வரமும்‌ வேண்டியவா பத்தருக்கெல்‌ லாம்கொடுக்கும்‌ 
செல்வச்‌ வெகாமி தில்லையே ௩ல்வளத்தூர்‌ 

அள்ளல்விட முண்ட அனவரதத்‌ தான்‌ அரன்பால்‌ 
எள்ளரும்‌8ர்‌ எய்துநெல்லை யே. 3 


பாலாழி யிற்றுயிலும்‌ பச்சைநிற மோடனிகேர்‌ 

சேலார்கண்‌ ணார்மலியும்‌ இல்லையே--மேலாமூர்‌ 

மாட்டு மனைவியொடும்‌ மைந்தனொடும்‌ ஏறுமவர்‌ . 
ஈட்டுபுகழ்‌ காட்டுநெல்லை யே. 31 


அட்டவித மூர்த்திகளை அஞ்செழுத்தை நிந்தைசெய்யாச்‌ 
சிட்டர்‌ பலர்வாழும்‌ இல்லையே--கட்டழகூர்‌ 

கொல்லா விரஇயர்தம்‌ கூட்டமிக நீடுதலால்‌ 

எல்லாரும்‌ மெச்சுநெல்லை யே. 92 


மிக்கழகார்‌ சோலைஎங்கும்‌ வீதியெங்கும்‌ வீடெங்கும்‌. 
சிக்க மயிலாடும்‌ இல்லையே--முக்கணனூர்‌ 

கல்லைநிகர்‌ நெஞ்சறியார்‌ காதும்‌ தொழிலறியார்‌ 
இல்லைஎன்னார்‌ வாழுநெல்லை யே. 33 


நாற்றகைய பேற்றில்‌ நலக்‌தீ(து) அறியாரைத்‌ 
தேற்றவல்லார்‌ பற்பலர்வாழ்‌ இல்லையே கூற்றனஞ்சூர்‌ 
அன்பர்க்‌(கு) எளியாராய்‌ அந்தரத்தோர்‌ ஆதியர்வெள்‌ 
என்பணிந்தார்‌ ஆளுகெல்லை யே. 34 


அவ: 


வீட்டுக்‌(கு) அலந்துதொண்டு வேணமட்டும்‌ ரெய்வார்க்‌(கு)ஓர்‌ 3 


ட்டுக்‌ இடைக்குமெழிற்‌ றில்லையே--பாட்டுயரூர்‌ 

கும்ப முனிவன்‌ குறித்தபெரு வாழ்வதனை 

இம்பரிற்பெற்‌ றுய்ந்தகெல்லை யே. 3 
பொய்த்துளநூல்‌ ஈம்பிப்‌ புழுங்குநர்க்கும்‌ பொற்சபையிற்‌ 
இத்துருவம்‌ காட்டுகன்ற இல்லையே--தத்துவனூர்‌ 


7 


செச்சையொடு பச்சைபுணர்‌ 8ருருவம்‌ ஈாடுமவர்க்‌(கு) 
இச்சைமுற்றும்‌ நல்குநெல்லை யே. 


சந்தா கரச்செந்‌ தமிழ்பாடத்‌ தக்கவர்க்குச்‌ 

இந்தா குலம்தவிர்க்கும்‌ இல்லையே--நந்தாவூர்‌ 

தக்கவயற்‌ றோறும்‌ தரளம்‌உகும்‌ நெற்பயிர்ச்ர்‌ 

இக்கனைய ஆகுநெல்லை யே. 37 


வெங்கட்‌ கொலைப்புலையர்‌ வேரறுக்கும்‌ வீரர்புகழ்‌ 

இங்கட்‌ சடைப்பெருமான்‌ இல்லையே எங்களூர்‌ 

பண்டை வினையழியப்‌ பாடுபடும்‌ பத்தர்கட்கும்‌ 
இண்டையணி ஈசன்கெல்லை யே. 38 


மாதமெல்லாம்‌ மும்மாரி வந்துவந்து பெய்வதனாற்‌ 

ஒத மிகப்பொலியும்‌ இல்லையே--கோதறுமூர்‌ 

காமாத்தி நல்கும்‌ கழைமதனன்‌ தன்னைளரித்‌(து) 
ஏமாக்கும்‌ எக்தைநெல்லை யே. 39 


நன்றைஅத ன்‌ஏனையினை காடிநைந்த நாவலவர்‌ 
சென்றையம்‌ தீர்க்கும்கல்ல இல்லையே--கொன்றையனூர்‌ 
மைக்காலன்‌ தன்பகட்டு வாகனத்தின்‌ வன்மனமும்‌ 
எக்காலும்‌ அஞ்சுநெல்லை யே. 40 


தாமாகச்‌ சந்தத்‌ தமிழ்ப்புலவர்‌ தம்கவிபோல்‌ 

தேமாங்‌ கனிஉஇரும்‌ இல்லையே--கோமானூர்‌ 
மாற்றரும்‌சர்த்‌ தென்பொஇயை மாமுனிவன்‌ ஆதியரால்‌ 
ஏற்ற மலியுநெல்லை யே. 41 


மாற்றுக்‌ கழனி நடுக்கும்‌ குமப்புரையும்‌ 

சேற்றுக்‌ கயலுகளும்‌ இல்லையே--போற்றுகல்லூர்‌ 
கூற்றுக்‌(கு) எமனாக்‌ கொலைமுயல்வார்க்‌(கு) இன்னுயிராம்‌ 
ஏற்றுப்‌ பதாகைநெல்லை யே. 42 


6 


பூத்தார்‌ அணிகுழலார்‌ பொற்புகடை கண்டுகண்டு - 
சேத்தாள்‌ அனம்பயிலும்‌ இல்லையே கூத்தானூர்‌ 
பன்னரிய செந்தமிழாற்‌ பாடிப்‌ பணியுமன்பர்‌ 
இன்னல்முற்றும்‌ தீர்க்குநெல்லை யே. 43 


அன்னம்விண்ணூர்‌ தன்னைவீடுத்‌(து) அம்புயப்பூங்‌ 
கொட்டையினைத்‌ 
இன்ன வரும்வளமைத்‌ இல்லையே--முன்னவனூர்‌ 
பொல்லாங்கு கோய்வறுமை போலும்‌ அவைூறிதும்‌ 
இல்லார்‌ மருவுநெல்லை யே. 44 


விம்மு கனியும்‌ விரிமலர்ப்பைந்‌ தாதும்மிகச்‌ 
செம்மு பொழிவளையும்‌ தல்லையே--ஐம்முகனூர்‌ 
துன்பம்‌ தணந்து தொலைவரிய தா௫யபேர்‌ 
இன்பம்‌ கொடுக்குநெல்லை யே. 45 | 


சொல்புலவர்‌ சேகரனாம்‌ சுந்தரர்க்காத்‌ தூதுமன்று 
செல்புனிதர்‌ மேவுஇருத்‌ இல்லையே--தொல்புகமூர்‌ 
அன்னைஎழிற்‌ காந்திமதி அம்புயத்தாள்‌ வைட 
என்னைமக வாச்செய்நெல்லை யே. 


தூய தமிழும்‌ துகள்தீர்‌ மறையும்மெச்சும்‌ 

சேயபுகழ்‌ ஓங்குஇருத்‌ இல்லையே--நாயகனூர்‌ 
பெண்ணாளும்‌ பாகப்‌ பெருங்கோல மன்றிமற்றொன்‌ (ற) 
எண்ணாதார்‌ வாழுநெல்லை யே. 47 


அம்புயத்தோன்‌ சொன்னாலும்‌ ஐஞ்செழுத்தை யன்றிம்பாத்‌ 
தெம்புடையார்‌ மன்னுதருத்‌ இல்லையே சம்புள்மல் கூடு 
சேரத்தா னன சிவனே பரமெனச்சொல்‌ 
ஈரத்தார்‌ மேவுமெல்லை யே, 5 
௩. 


9 


விண்குறித்த தேவர்களும்‌ வேதியரும்‌ மாதவரும்‌ 
இண்குறளும்‌ போற்றிசைக்கும்‌ இல்லையே எண்குணனூர்‌ 
பாகைநிகர்‌ முத்தமிழும்‌ பாடும்‌ பணிபுரிவார்க்‌(கு) 

ஈகை நவ்‌ யே. 49 


அக்கனியி .னோ(டு) உடுக்கை அங்கையனல்‌ ஏந்தியரன்‌ 
தெத்டனிற்கால்‌ வீசிகிற்கும்‌ இல்லையேமுக்யெவூர்‌ 

பாவி கருமம்‌ பரமென்று பல்பகையை 

ஏவிரும்‌ வாழ்ந்தநெல்லை யே. 50 


மேலார்‌௮ வாவியணி வேண்டலெய்தும்‌ வீறுடைத்தாய்ச்‌ 
சேலார வாவியணித்‌ இல்லையே--பாலானூர்‌ 

வேதங்‌ களையும்‌ வியன்‌ களியும்‌ மிக்குரைத்திட்‌(டு) 

ஏதங்‌ களையுநெல்லை யே. ளு 51 


முற்றிற்று, 


நூற்பயன்‌. 


பத்தி மலிந்துதில்லை பாஇநெல்லை பாஇஎன 
நத்தியஐம்பத்‌ தோர்கவியும்‌ நன்குரைத்தாற்‌- புத்தரும்‌ 
சித்திதரும்‌ அப்பாற்‌ நிரும்பாது சொல்லுமுண்மை 
முத்துதரும்‌ மெய்‌என்‌ மொழி. 


உ 
குருவே துணை. 


குறிப்புரையும்‌ - அருஞ்சொற்பொருளும்‌. 
வலு 


காப்பு: 1 சிவபிரான்‌ இரிபுரதகனம்‌ செய்தபோது உண்டாகிய 
நீற்றினைத்‌ தமது இருமேனியிற்‌ பூசிக்கொண்டு ஆடிய கூத்து, 
பாண்டரங்கமெனப்படும்‌. 2 மார்கழியில்‌ இருவாதிரையைப்‌ 
போலவே, இல்லையில்‌ ஆனியிலும்‌ தெரிசனச்‌ ெப்பு விழா நடப்‌ 
பதையும்‌, நெல்லையில்‌ பெருவிழா ஆனிமீ நடப்பதையும்‌ குறிக்கும்‌. 
மேற்கண்ட இருதலத்தும்‌ இவ்‌ விழாவையும்‌ காணப்‌ பெருந்திரளாக 
அன்பர்‌ கூடுவர்‌. ஆகவே அத்தகைய அன்பரது பாத தூசியெனக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. 

வெண்பூ 1 (1) போது என்பது தாமரைப்‌ பூவினைக்குறிக்கும்‌. 
இருமகளை மார்பில்‌ தரித்தமைபற்றித்‌ இருமாலுக்கு தரன்‌ எனப்‌ 
பெயராயிற்று. ஸ்ரீதரன்‌ என்ற வடசொல்லின்‌ தமிழாக்கம்‌ ஆம்‌. 
(3) பொஇயைமலை-தமிழ்‌ அம்மலையில்‌ உள்ள அகத்தியர்‌ உண்‌ 
டாக்‌இனரென்பது தெளிவு, 

வெண்பா 2 (1) சங்கு-சக்கரம்‌ - வில்‌-அம்பு - கோதண்டம்‌ 
என்ற ஐந்து-ஐம்படை எனப்படும்‌. இவை திருமால்‌ கொண்டவை. 
நெல்லைக்கோவிந்தர்‌ - இல்லைக்கோவிந்தர்‌ என்ற பெயரில்‌ பெரிய 
இருவுருவுடன்‌ இரு தலங்களிலும்‌ உள்ளதையும்‌, இருமால்போன்று 
பெருஞ்செல்வர்‌ வாழ்வதையும்‌ குறிக்கும்‌. 

வெண்பா 3 (1) அந்தணர்க்கேற்ற நியதி, 

வெண்பா 4 (1) இந்திரன்‌ (2) தேயத்துள்ளவர்‌-தேயம்‌, தேசம்‌ 
ஒரு பொருள்‌. (3) வேடர்‌ (4) கொன்று. காட்டில்‌ இரியும்‌ வேடர்‌ 
களே உயிர்‌ வதைத்து உண்பவர்கள்‌. நாட்டிலுள்ளவரும்‌ அது 
புரிவதால்‌, கானவர்போல்‌ என உவமித்தனர்‌. 

வெண்பா 5 (1) பாம்பின்‌ வாயில்‌ உள்ள பற்களில்‌ விடம்‌ 
தங்கும்‌ பையுள்ளதால்‌, பை அரவு எனப்‌ பெயராயிற்று. பாம்பின்‌ 
உடலிற்‌ பாதியாயுள்ளவர்‌ பதஞ்சலி முனிவர்‌. புலிப்பாத முடையவர்‌ 
வியாக்கிரபாதர்‌. இவர்கட்காக இறைவன்‌ இரு௩டம்‌ செய்தனர்‌ 


be Regt hy 


ல ப 


11 


இல்லையில்‌. வியாக்‌இரம்‌-புலி. (2) தாம்பிரசபை நெல்லையிலுள்ளது. 
இது பஞ்ச சபையிலொன்று. பொற்சபை (தில்லை) வெள்ளிச்சபை 
(மதுரை) தாம்பிரச்சபை (நெல்லை) இரத்நனசபை (இருவாலங்காடு) 
சித்தரசபை (இருக்குற்றாலம்‌). (8) இந்நூலாசிரிய சுவாமிகள்‌ 
தோன்றிய தலம்‌ நெல்லை என்பதைக்‌ குறிப்பிடு9ன்றார்‌. காழியை 
ஞானசம்பந்தர்‌ அபிமானித்துக்‌ கூறுவதுபோல, தன்‌ பிறப்பின்‌ தலம்‌ 
நெல்லை என்பது உரிமையாற்‌ கூறியது. 

வெண்பா 6 (1) பிறப்பு இறப்புக்கு ஆதரவாயிருப்பது வினை 
கள்‌. ' இவை நீங்கனாலன்றி, இருவருளின்பம்‌ வராது. (2) அறத்‌ 
துக்கு மாறான இச்செயல்‌. 

வெண்பா 7 (1) இந்நிரனுலகம்‌, இன்ப நுகர்ச்சிபோன்ற புல 
னுணர்வைமட்டும்‌ தரும்‌. கல்வியின்பம்‌ ஆங்கில்லை. கடவுள்‌ 
வழிபாடுமில்லை. நெல்லையில்‌ இவை உள்ளதால்‌ ஒல்குவதாம்‌, 


வெண்பா 8 (1) அகத்தியர்‌-குடம்‌ (கலசம்‌) இவர்‌ தோன்ற 
இருந்ததென்பதாம்‌. பொருநை - தாம்பிரபரணி ஆறு. இது இரு 
நெல்லையில்‌ உள்ளது. 

வெண்பா 9 (1) இருநீறணியாத புறமதத்தினருள்‌ புத்தர்‌ ஒரு 
பகுதி இவர்கள்‌ குழுமி தில்லையில்‌ தமது மதத்தைப்‌ பரப்ப வந்த 
போது, மணிவாசகர்‌ அவர்களை ஊமையாக்‌ி, ஊமைப்பெண்ணைப்‌ 
பேசவைத்து, சைவப்‌ பெருமையை விளக்கி, இருநீறணியச்செய்த 
இறப்பு இல்லைக்குரியது. 

வெண்பா 10 (1) செல்வம்‌ எட்டுவகை. தனம்‌, தானியம்‌, 
தைரியம்‌, வீரம்‌, சவுந்தரியம்‌ (அழகு), வித்தை, புகழ்‌, அரசபதவி 
என்பன. அட்ட ஐஸ்வரியம்‌ என்பதும்‌ இதுவே. 


வெண்பா 11 (1) சிவந்த நிறம்‌ - இறைவன்‌ சிவப்பு நிறம்‌ 
உடையவர்‌. செம்மேனி அம்மான்‌-(தேவாரம்‌) (2) ௧௬இ-எல்லா 
வல்லமையுடையவன்‌ என்றறியாமல்‌, கருமம்‌ ( அவரவர்‌ செய்‌ 
தொழில்‌) நல்லவும்‌ கெட்டவுமான பலனையுதவும்‌. கடவுள்‌ ஒருவன்‌ 
வேண்டாமென எண்ணி இறைவனைக்கொல்ல, வேள்விசெய்து, 
பாம்பு, புலி முதலியவற்றை வரச்செய்து ஏவியவர்‌ தாருகவன 
' முனிவர்கள்‌ அவர்களை இறைவன்‌ ஒறுத்தருளினார்‌. தாருகவனத்‌ 
தலம்‌ இருநெல்வேலி என்பது மரபு என்ற கருத்து. 


12 


வெண்பா 12 (1) மாமணி - இரத்தினம்‌. (2) கத்தூரி. 
(3) பிட்சாடன அவதாரம்‌ (தல வரலாறு) குழவி-மார்க்கண்டர்‌. 

வெண்பா 18 (1) விருப்பம்‌ (2) தோள்‌ நான்கு என்பது 
தோணான்கு என வந்தது. 

வெண்பா 14 (1) முதல்வன்‌ (2) பொதுவாகக்‌ கரும்புடன்‌ 
மூங்கில்‌ வளமுடையதாயினும்‌, இருநெல்வேலித்தலம்‌ மூங்கலைத்‌ 
தலவிருட்சமாயுடையது. 

வெண்பா 15 (1) கட்டுத்தறி (2) மதயானை (3) நடனம்‌. 

வெண்பா 16 (1) நுகர்தலாவது, தன்னிடத்து ஒற்றுமை 
கொள்ளல்‌. மாணிக்கவாசகர்‌ ஐக்கமுத்தியுற்றது குறிப்பு. 

வெண்பா 17 (1) போய்‌ அத்தம்‌ கூப்பினர்க்கு - சென்றுகை 
கூப்பி வணங்குமவர்க்கு (2) போர்‌ஆழி-சமர்புரியும்‌ சக்கரம்‌. 

வெண்பா 18 (1) அந்தணர்‌(தில்லை மூவாயிரவர்‌) (2) சேந்தனார்‌ 
பாடிய திருப்பல்லாண்டு. நடராசப்பெருமான்‌ தேரிலிருக்க இழுப்பா 
ரின்றி, டி பாடல்‌ பாடியதும்‌ நான்கு வீதியிலும்‌ தேர்‌ சுற்றிவந்தது. 
(3) வேய்‌அடி-மூங்கிலின்‌&ழ்‌-தஇருநெல்வேலியில்‌ இறைவன்‌ மூங்கி 
லடியில்‌ தோன்றினன்‌. 

வெண்பா 21 (1) மண்‌, நீர்‌, நெருப்பு, காற்று, வெளி, 
சந்திரன்‌, சூரியன்‌, உயிர்‌ இவை எட்டுமாகு இறைவன்‌ உள்ளா 
ரென்பது. 

வெண்பா 22 (1) மோகஅந்தகாரம்‌ - ஆசையாகிய இருள்‌. 
உடலபிமானமே ஆசைக்குக்‌ காரணம்‌. ஆசையில்லையேல்‌ இரு 
ளில்லை. இருளில்லையேல்‌ பிறப்பில்லை என்பதாம்‌. (2) நெற்றி 
(3) சந்திரன்‌. மாதர்‌ நெற்றி, அரைவட்டச்‌ சந்தரன்போன்றதென்‌ 
பது உவமை, 

வெண்பா 23 (1) செய்யுளிலக்கணமறிந்து, சொல்ரர்‌, 
எதுகை, மோனை, ஆதியன தேடியலையாமல்‌ இறைவனருளைத்‌ 
துணைகொண்டு யாவும்‌ இயல்பாயமையப்‌ பாடுவோர்‌ மாதவர்‌. 
அவர்‌ தம்பாட்டு மிகுதியுமுடையது தில்லை, இவர்‌ இல்லைத்‌ இரு 
வாயிர முதலியன பாடியுள்ளனர்‌. தேவாரம்‌, இருவாசகம்‌, கோவை, 
இருமுறைப்‌ பாடல்கள்‌ பலவும்‌ கொள்க, 


| ஈட்தக்ள்‌ த. A 


13 


வெண்பா 84 (1) மாணிக்கவாசகர்‌ (2) நின்ற£ர்‌ நெடுமாற 
பாண்டியன்‌. 
வெண்பா 25 (1) சங்குகளின்‌ வெண்ணிறம்‌ சந்திரன்‌ ஓப்‌ 
பென்பது (2) இளைத்தவர்‌. 


வெண்பா 26 (1) மிருகம்‌ உருவில்‌ மனிதராபும்‌. செயலில்‌ 
மிருகமாயுமுள்ளவர்‌, பகுத்தறிவற்ற மக்கள்‌. இவர்‌, வஞ்சம்‌, 
பொறாமை, ஊன்‌ உணவு, எளியவரை வருத்தலாஇியவுள்ளோர்‌ 
“மிருக இயல்பீனர்‌. எனவே அவர்‌ இல்லையைப்‌ போற்றார்‌. (2) பாறு 
உணவு-பருந்தின்‌ உணவு (ஊன்‌). 


வெண்பா 27 (1) உருத்திராக்கம்‌ அதைக்கண்டு தங்கம்‌ 
நாணும்‌. இது சிவன்‌ கண்ணிற்றோன்றியது. கள்வர்‌ கொள்ள 
நினையாதது. அணிந்தவரை நன்னெறிப்படுத்துவது. தங்கத்துக்கு 
இவையில்லை என்க. (2) வெண்ணிறத்‌ இருநீறு (3) எங்கள்‌ 
என்பது இனம்பற்றிய அடியார்கள்‌. 

வெண்பா 28 (1) அருச்சுனன்‌ (2) பசுபதியான இறைவன்‌ 
உதவுதலின்‌ அம்பு. பாசுபதம்‌ என்றாயிற்று. (2) தூய்மையானவர்‌. 
கங்கையை யணிந்தவர்‌ எனலுமாம்‌. (4) பால்கொண்டு செல்கால்‌ 
நடுவழியில்‌ மூங்கில்‌ முளையால்‌ காலிடறிப்‌ பால்‌ தெறும்‌ வழக்க 
முணர்ந்து, யாதவன்‌ மூங்கிலை வெட்ட, ழே சிவலிங்கம்‌ உள்ளது 
கண்டான்‌. அதை வெளிப்படுத்திய அவன்‌ மேலுலகம்‌ செல்வ 
தானான்‌. அத்தகையது இருநெல்வேலி. 

வெண்பா 89 (1) இருமால்‌ சயனவடிவிற்‌ காட்ி தருவது 
பெருமான்‌ இருக்கூத்துக்கண்டு பரவசமாயினர்‌ (2) சிவந்த பவளம்‌ 
போன்ற உதடுகள்‌. 

வெண்பா 30 (1) சேறு - கடலில்‌ சேறு உண்டென்பதை 
இனம்பற்றிய கருத்து, பாற்கடலில்விட மேற்பட்டது. அங்குச்‌ 
சேறு இல்லையாதலால்‌ (2) ஒரு வீதி (இவர்‌ பிறந்த வீடுள்ளது) 
முகப்பில்‌ உள்ள விநாயகர்‌ அனவரததான விநாயகர்‌ எனப்பெறுவர்‌. 


வெண்பா 31 (1) பக்கத்துள்ள உமையவள்‌. 


வெண்பா 92 இக்கம்‌-குடுமி (கொண்டை) மயிலின்‌ தலையில்‌ 
உளளது கை, ப்பட்‌ 


1.) 


14 


வெண்பா 94 (1) சாலோகம்‌, சாமீபம்‌, சாரூயம்‌, சாயுச்சியம்‌. 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீறு எனவும்‌ கொள்க (2) தேவர்கள்‌. 


வெண்பா 35 (1) முத்திபெறும்‌ பேராரையுற்று (2) ஒப்பற்ற 
இறைவன்‌ கைச்$ட்டு. பெத்தான்‌ சாம்பானுக்கு முத்தி தரும்படி 
உமாபதியாருக்கு இறைவன்‌ 8ட்டுதவியது. “அடியார்க்கெளியவன்‌* 
என்ற பாட்டெழுறிய சட்டு. உமாபதியார்‌ வரலாற்றறிக, புலவர்‌ 
புராணம்‌ (3) இவ்வுலகில்‌. 

வெண்பா 36 (1) அரந்ரிய சமயநால்‌ (2) ஞானநடக்காட்‌ட, 


(3) நீறு (4) உமையாளின்‌ பாடுஉரு. 20 


வெண்பா 97 (1) வண்ணச்சந்தமுடைய (2) துயரம்‌ 
(3) கெடாத இயல்புடைய (4) முத்துகளை நெற்பயிர்கள்‌ கரும்பு 
போல உதிர்க்கும்‌ (கெல்முத்து) கரும்பில்‌ முத்து விளையும்‌. கரும்பு 
போல்‌ செழிப்பாக வளரும்‌ நெல்லை என்றுகொள்க, ஊர்‌-நெல்வேலி 
யாகும்‌, 

 வ்ப்‌ 38 (1) பற்றற்றவர்கட்கும்‌ தலப்பற்றுண்டென்பதை 

ஆசரியர்‌ தாம்‌ பிறந்த தலச்சிறப்பு கூறுகின்றார்‌. (2) ஓர்வகைப்‌ 
பூமாலை. 

வெண்பா 39 (1) காம இச்சை (2) கரும்பு வில்லுடைய 
மன்மதன்‌ (3) பார்வதி மன அவாவுறுதல்‌. 

வெண்பா 40 (1) ஏனை-மற்றதான நமை (2) இருண்ட 
நிறத்து ஏமன்‌ (3) ஆணெருமைக்கடா நெல்லையின்‌ எல்லைவர 
அஞ்சுதல்‌. . 

வெண்பா 42 (1) எமனுக்கு எமனாக உதைத்தவர்‌ சிவபிரான்‌. 
அவருக்கு இனியது இடபம்‌, அவர்கொடி இடபம்‌ வரைந்தது. 
என்பதாம்‌. 

வெண்பா 43 (1) சிவந்த காலையுடைய அன்னம்‌. 

வெண்பா 45 (1) இறைவன்‌ முகம்‌ (5) அவை, ஈசானம்‌, 
தற்புருடம்‌, அகோரம்‌, வாமதேவம்‌, சத்தியோசாதமென்பன. 

வெண்பா 46 (1) செந்‌இனாயகம்பிள்ளை. இவர்‌ காந்திமடு 
யம்மையருளால்‌ இவரை மகவாப்பெற்றனர்‌. 

வெண்பா 48 (1) சரபப்பறவை - சரபவடிவுடன்‌ ந௩ரரிங்‌ 
கத்நைச்‌ சிவன்‌ வென்றசெய்தி. 

ஹனுமான்‌ அச்ரியந்ரசாலை, விழுப்புரம்‌. 


நூலாசிரியர்‌ அருளிய முக்கிய நூல்களுள்‌ சில. 


புலவர்‌ புராணம்‌ (அச்சில்‌) 


இருவரங்கத்‌ இருவாயிரம்‌ ப்‌ 2-00 
தமிழலங்காரம்‌ ஜு 0-5 
இருவாமாத்தூர்த்‌ தலபுராணம்‌ ௦ 206 | 
கெளமார முறைமை பா 0-50 | 
இயானானுபூதி (உரையுடன்‌) ப 0-50 
தேவகோட்டை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ co 0-50 
சென்னை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ பப 0-50 
சுவாமிகள்‌ வரலாறு (உரைநடை) ல 0-50 
சடகோபர்‌ சதகத்தந்தாதி =: 0-50 
தண்டபாணி வீஜயம்‌ பப 1-50 
அருணகிரிநாதர்‌ புராணம்‌ ப்‌ 1-50 
மற்றும்‌ பிற. 
இடைக்குமிடம்‌ :-- 
தி. செ. முருகதாச ஐயா, 
தலைவர்‌, 
கெளமார மடாலயம்‌, 
திருவாமாத்தூர்‌. 
விழுப்புரம்‌ 1, 0. 


ஹனுமான்‌ அச்சியந்திரசாலை, விழுப்புரம்‌. 


